[ Regd . No. TN / CCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 

[ Price : Rs . 3.20 Paise . 

TAMIL NADU 

GOVERNMENT GAZETTE 

PUBLISHED BY AUTHORITY 

CHENNAI , WEDNESDAY , JUNE 1 , 2022 
Vaikasi 18 , Subakiruthu , Thiruvalluvar Aandu - 2053 

Part II - Section 2 

Notifications or Orders of interest to a section of the public 
issued by Secretariat Departments . 

NOTIFICATIONS BY GOVERNMENT 

CONTENTS 

ENERGY DEPARTMENT 

Tamil Nadu Tax on Consumption or Sale of 
Electricity Act . Exemption in Respect of the 
Electricity Tax Payable 

ENVIRONMENT , CLIMATE CHANGE AND 
FOREST DEPARTMENT 

Declaration of Kookal Forest Block - IV in 
Kodaikanal Taluk in Dindigul District 
as Reserved Forest and appointment 
of Special Tahsildar in Dindigul as 
Ex - officio to be the Forest Settlement Officer 
etc. , 

D.T.P. - II - 2 ( 22 ) —1 


GOVERNMENT OF TAMIL NADU 

2022 

OF TAMILN 


GOV 


RNMENT 


TRUTH 


No. 22 ] 


ALONE 


11 


ADU 


TRIUMPHS 


Pages . 


750 


750-753 


HOME DEPARTMENT 

Narcotic drugs and Psychotropic Substances Act. 
Transferred and Posted as Judges in Additional 
Special Courts for Exclusive Trial of cases at 
Madurai and Villupuram 

Family Courts Act.- Transferred and Posted as 
District Judges in Family Courts 

LABOUR WELFARE AND SKILL 
DEVELOPMENT DEPARTMENT 

Industrial Disputes Act.- Transferred and Posted 
as Special Judge , Special Court under 
TNPID Act , Chennai as Presiding Officer , 
I Additional Labour Court , Chennai and 
Presiding Officer , II Additional Labour Court , 
Chennai as Presiding Officer Industrial 
Tribunal , Chennai 

Labour Courts for Adjudication 


[ 749 ] 


Pages . 


753 

753-754 


754 

754-756 


750 

ENERGY DEPARTMENT 

Exemption in Respect of the Electricity Tax Payable 
under the Tamil Nadu Tax on Consumption or Sale of 
Electricity Act . 

[ G.O. Ms. No. 34 , Energy ( D2 ) , 13th May 2022 , A 30 , 
சுபகிருது , திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ) 

No. II ( 2 ) /EGY/412/2022.-In exercise of the powers 
conferred by sub - section ( 1 ) of Section 14 of the 
Tamil Nadu Tax on Consumption or Sale of Electricity 
Act , 2003 ( Tamil Nadu Act 12 of 2003 ) , the Governor of 
Tamil Nadu hereby makes an exemption in respect of the 
Electricity Tax payable under the said Act by M / s . Apollo 
Tyres Limited for its expansion project for a period from 
the 13th May 2022 to till 7th February 2023 . 

RAMESH CHAND MEENA , 
Additional Chief Secretary to Government . 

ENVIRONMENT , CLIMATE CHANGE AND FOREST 
DEPARTMENT 

Notifications under the Tamil Nadu Forest Act . 

Declaration of Kookal Forest Block - IV in Kodaikanal 
Taluk in Dindigul District as Reserved Forest and 
Appointment of Special Tahsildar in Dindigul as 
Ex - Officio to be the Forest Settlement Officer under the 
Act . 

[ G.O. Ms. No. 118 , Environment , Climate Change and Forest 
( FR.14 ) , 2nd December 2021 , கார்த்திகை 16 , பிலவ , 
திருவள்ளுவர் ஆண்டு -2052 . ] 

No. II ( 2 ) /ECCF/413/2022.-In exercise of the powers 
conferred by Section 4 of the Tamil Nadu Forest Act , 1882 
( Tamil Nadu Act V of 1882 ) , the Governor of Tamil Nadu 
hereby declares that it is proposed to constitute the land 
within the boundaries specified in the Schedule below as 
reserved forest and appoints the Special Tahsildar ( Forest 
Settlement ) . Dindigul ex - officio , to be the Forest Settlement 
Officer to exercise the powers under clause ( c ) of the said 
Section in respect of the said area . 

THE SCHEDULE 

Name of the District 

: Dindigul 

Name of the Taluk 

: Kodaikanal 

: 1 , Kookal 

Number and Name of the 
Village 

Name of the Forest Block 
Survey Number of the 
Forest Block 

Extent of Forest Block 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 

NOTIFICATIONS BY GOVERNMENT 


[ Part II - Sec . 2 

BOUNDARIES 

North : The boundary starts from the tri - junction point of 
Survey Numbers 2 and 127 of No. 1 , Kookal Village and 
Kuthirayar reserved forest and generally runs towards east 
along the southern boundary of Kuthirayar reserved forest 
and it reaches the junction point of Kuthirayar reserved 
forest , Survey Numbers 3 , 12 and 2 of No. 1 , Kookal Village . 

East : -Thence , the boundary generally runs towards 
southwest along the northern boundary of Survey Number 
12 of No.1 , Kookal Village and reaches the tri - junction point 
of Survey Numbers 12 , 21 and 2 of No. 1 , Kookal Village . 

South : -Thence , the boundary generally runs towards 
northwest , southwest , west along the northern boundary of 
Survey Numbers 21 , 22 , 23 , 24 of No.1 , Kookal Village 
and reaches the tri - junction point of Survey Numbers 24 , 
127 and 2 of No. 1 , Kookal Village . 

West : -Thence , the boundary generally runs towards 
northwest and northeast along the eastern boundary of 
Survey Number 127 of No. 1 , Kookal Village till it reaches 
the starting point . 

NOTIFICATION - II 

[ G.O. Ms. No. 118 , Environment , Climate Change and Forest 
( FR.14 ) , 2nd December 2021 , கார்த்திகை 16 , பிலவ , 
திருவள்ளுவர் ஆண்டு -2052 ] 

No. 11 ( 2 ) /ECCF/414/2022.-In exercise of the powers 
conferred by the last paragraph of Section 4 of the 
Tamil Nadu Forest Act , 1882 ( Tamil Nadu Act V of 1882 ) , 
the Governor of Tamil Nadu hereby appoints the Deputy 
Director , Anamalai Tiger Reserve , Udumalpet , ex - officio , to 
attend on behalf of the Government at the enquiry prescribed 
under Chapter - II of the said Act , in respect of the land 
of Kookal Forest Block - IV proposed to be constituted as 
reserved forest . 

NOTIFICATION - III 

[ G.O. Ms. No. 118 , Environment , Climate Change and Forest 
( FR.14 ) , 2nd December 2021 , கார்த்திகை 16 , பிலவ , 
திருவள்ளுவர் ஆண்டு -2052 . ] 

No. 11 ( 2 ) /ECCF/415/2022.-In exercise of the powers 
conferred by Section 14 of the Tamil Nadu Forest Act , 
1882 ( Tamil Nadu Act V of 1882 ) , the Governor of 
Tamil Nadu hereby appoints the Personal Assistant ( General ) 
to the Collector of Dindigul District , Dindigul ex - officio , to 
hear the appeals , if any , against the orders passed under 
Sections 11 , 12 and 13 of the said Act , in respect of the 
land of Kookal Forest Block - IV proposed to be constituted 
as reserved forest . 

Samballi Forest Block in Mettur Taluk in Salem District 

[ G.O. Ms. No. 119 , Environment , Climate Change and Forest 
( FR.14 ) , 2nd December 2021 , கார்த்திகை 16 , பிலவ , 
திருவள்ளுவர் ஆண்டு -2052 ] 

No. II ( 2 ) /ECCF/416/2022.-In exercise of the powers 
conferred by Section 4 of the Tamil Nadu Forest Act , 1882 
( Tamil Nadu Act V of 1882 ) , the Governor of Tamil Nadu 


Kookal Forest Block - IV 
2 

1.86.00 Hectare 


June 1 , 2022 ] 

hereby declares that it is proposed to constitute the land 
within the boundaries specified in the Schedule below as 
reserved forest and appoints the Special Tahsildar ( Forest 
Settlement ) , Attur ex - officio , to be the Forest Settlement 
Officer to exercise the powers under clause ( c ) of the said 
Section in respect of the said area . 

THE SCHEDULE 

Name of the District 

Salem 

Name of the Taluk 

Mettur 

11 , Samballi 

Number and Name of the 
Village 

Name of the Forest Block 

Samballi Forest Block 
855/2 

Survey Number of the 
Forest Block 

Extent of Forest Block 

4.04.5 Hectare 

BOUNDARIES 

North : The boundary starts from the tri - junction of 
Survey Numbers 855/1 , 855/2 of No.11 , Samballi Village 
and boundary of Palamalai reserved forest and runs 
generally towards east to a distance of 125.57 metre 
along the northern boundary of Survey Number 855/1 of 
No.11 , Samballi Village and reaches the junctioin point of 
Survey Numbers 855/2 ( Survey Station No. 51 ) and 855/1 of 
No. 11 , Samballi Village . 

East : -Thence , the boundary generally runs towards 
southeast to a distance of 188.88 metre ( Survey Station 
No. 52 ) and thence , southwest to a distance of 270.0 metre 
along the western boundary of Survey Number 855/1 of 
No.11 , Samballi Village and reaches the junction point of 
Survey Numbers 855/2 ( Survey Station No. 53 ) and 855/1 
of No.11 , Samballi Village . 

South : -Thence , the boundary generally runs towards west 
to a distance of 105.00 metre along the northern boundary of 
Survey Number 855/1 of No.11 , Samballi Village and reaches 
the tri - junction of Survey Numbers 855/2 , 855/1 of No.11 , 
Samballi Village and boundary of Palamalai reserved forest . 

West : -Thence , the boundary generally runs towards 
northeast , northwest along the common boundary of 
Palamalai reserved forest and Survey Number 855/2 of 
No. 11 , Samballi Village to a distance of 475.80 metre 
and reaches the starting point . 

NOTIFICATION - II 

[ G.O. Ms. No. 119 , Environment , Climate Change and Forest 
( FR.14 ) , 2nd December 2021 , கார்த்திகை 16 , பிலவ , 
திருவள்ளுவர் ஆண்டு- 2052 ] 

No. II ( 2 ) /ECCF/417/2022.-In exercise of the powers 
conferred by the last paragraph of Section 4 of the Tamil Nadu 
Forest Act , 1882 ( Tamil Nadu Act V of 1882 ) , the Governor 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


751 

of Tamil Nadu hereby appoints the District Forest Officer , 
Salem , ex - officio , to attend on behalf of the Government 
at the enquiry prescribed under Chapter - Il of the said Act , 
in respect of the land of Samballi Forest Block proposed 
to be constituted as reserved forest . 

NOTIFICATION - III 

[ G.O. Ms. No. 119 , Environment , Climate Change and Forest 
( FR.14 ) , 2nd December 2021 , கார்த்திகை 16 , பிலவ , 
திருவள்ளுவர் ஆண்டு -2052 ] 

No. 11 ( 2 ) /ECCF/418/2022.-In exercise of the powers 
conferred by Section 14 of the Tamil Nadu Forest Act , 
1882 ( Tamil Nadu Act V of 1882 ) , the Governor of 
Tamil Nadu hereby appoints the Personal Assistant ( General ) 
to the Collector of Salem District , Salem ex - officio , to hear 
the appeals , if any , against the orders passed under Sections 
11 , 12 and 13 of the said Act , in respect of the land 
of Samballi Forest Block , proposed to be constituted as 
reserved forest . 

Andipatty Forest Block - ll in Palani Taluk in 
Dindigul District 

[ G.O. Ms. No. 120 , Environment , Climate Change and Forest 
( FR.14 ) , 2nd December 2021 , கார்த்திகை 16 , பிலவ , 
திருவள்ளுவர் ஆண்டு- 2052 ] 

No. II ( 2 ) /ECCF/419/2022.-In exercise of the powers 
conferred by Section 4 of the Tamil Nadu Forest Act , 1882 
( Tamil Nadu Act V of 1882 ) , the Governor of Tamil Nadu 
hereby declares that it is proposed to constitute the land 
within the boundaries specified in the Schedule below , as 
reserved forest and appoints the Special Tahsildar ( Forest 
Settlement ) , Dindigul , ex - officio , to be the Forest Settlement 
Officer to exercise the powers under clause ( c ) of the said 
Section in respect of the said area . 

THE SCHEDULE 

Name of the District 

Name of the Taluk 
Number and Name of the 
Village 

60 , Andipatty 

Name of the Forest Block 
Survey Number of the Forest 
Block 

: Andipatty Forest Block - II 
83/1 

Extent of Forest Block 

54.34.00 Hectare 

BOUNDARIES 

North : The boundary starts from the tri - junction point 
of Survey Numbers 80 ( B point ) , 81 and 83/1 of No. 60 , 
Andipatty Village and generally runs towards east along the 
southern boundary of Survey Numbers 81 , 82 and 46/1 
of No. 60 , Andipatty Village till it reaches the tri - junction 
point of Survey Numbers 46/1 , 17 and 83/1 of No. 60 , 
Andipatty Village . 


: Dindigul 
: Palani 


752 

East : Thence , the boundary generally runs towards 
south along the western boundary of Survey Number 17 of 
No. 60 , Andipatty Village till it reaches the tri - junction point 
of Survey Numbers 17 , 16 and 83/1 of No. 60 , Andipatty 
Village . 

South : -Thence , the boundary generally runs towards 
west , southwest , west along the northern , northwestern 
boundary of Survey Numbers 16 , 84 and 85 of No. 60 , 
Andipatty Village till it reaches the tri - junction point of 
Survey Numbers 85 , 83/2 and 83/1 of No. 60 , Andipatty 
Village . 

West : -Thence , the boundary generally runs towards north , 
northeast and north along eastern , southeastern boundary of 
Survey Numbers 83/2 , 72 , 73 , 74 , 75 , 76 , 77 , 78 and 80 
of No. 60 , Andipatty Village and reaches the starting point . 

NOTIFICATION - II 

[ G.O. Ms. No. 120 , Environment , Climate Change and Forest 
( FR . 14 ) , 2nd December 2021 , கார்த்திகை 16 , பிலவ , 
திருவள்ளுவர் ஆண்டு -2052 . ] 

No. 11 ( 2 ) /ECCF/420/2022.-In exercise of the powers 
conferred by the last paragraph of section 4 of the 
Tamil Nadu Forest Act , 1882 ( Tamil Nadu Act V of 1882 ) , 
the Governor of Tamil Nadu hereby appoints the Deputy 
Director , Anamalai Tiger Reserve , Udumalpet , ex - officio , to 
attend on behalf of the Government at the enquiry prescribed 
under Chapter - II of the said Act , in respect of the land 
of Andipatty Forest Block - Il proposed to be constituted as 
reserved forest . 

NOTIFICATION - III 

[ G.O. Ms. No. 120 , Environment , Climate Change and Forest 
( FR.14 ) , 2nd December 2021 , கார்த்திகை 16 , பிலவ , 
திருவள்ளுவர் ஆண்டு -2052 ] 

No. II ( 2 ) /ECCF/421/2022.-In exercise of the powers 
conferred by Section 14 of the Tamil Nadu Forest Act , 
1882 ( Tamil Nadu Act V of 1882 ) , the Governor of 
Tamil Nadu hereby appoints the Personal Assistant ( General ) 
to the Collector of Dindigul District , Dindigul , ex - officio , to 
hear the appeals , if any , against the orders passed under 
sections 11 , 12 and 13 of the said Act , in respect of the 
land of Andipatty Forest Block - II , proposed to be constituted 
as reserved forest . 

Samikanal Additional Forest Block - l in Kodaikanal 
Taluk in Dindigul District 

[ G.O. Ms. No. 121 , Environment , Climate Change and Forest 
( FR . 14 ) , 2nd December 2021 , கார்த்திகை 16 , பிலவ , 
திருவள்ளுவர் ஆண்டு -2052 ] 

No. II ( 2 ) /ECCF/422/2022.-In exercise of the powers 
conferred by Section 4 of the Tamil Nadu Forest Act , 1882 
( Tamil Nadu Act V of 1882 ) , the Governor of Tamil Nadu 
hereby declares that it is proposed to constitute the land 
within the boundaries specified in the Schedule below as 
reserved forest and appoints the Special Tahsildar ( Forest 
Settlement ) , Dindigul , ex - officio , to be the Forest Settlement 
Officer to exercise the powers under clause ( c ) of the said 
section in respect of the said area . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 

Name of the District 
Name of the Taluk 
Number and Name of the 
Village 

Name of the Forest Block 

Samikanal Additional 
Forest Block - l 

Survey Number of the Forest 
Block 

Extent of Forest Block 

0.13.00 Hectares 

BOUNDARIES 

North and East : -The boundary starts from the junction 
point of Survey Numbers 1165 and 1168/1 ( Station B ) of 
No. 1 , Kookal Village and generally runs towards southeast 
along the western boundary of Survey Number 1165 of 
No. 1 , Kookal Village and reaches the tri - junction point of 
Survey Numbers 1165 , 1168/1 and 1168/2 of No. 1 Kookal 
Village . 

South : -Thence , the boundary generally runs towards west 
along the northern boundary of Survey Numbers 1168/2 
of No. 1 , Kookal Village and reaches the tri - junction point 
of Survey Numbers 1165 , 1168/1 and 1168/2 of No. 1 , 
Kookal Village . 

West : -Thence , the boundary generally runs towards 
northeast along the eastern boundary of Survey Number 
1165 of No. 1 , Kookal Village till it reaches the starting point . 

NOTIFICATION - II 

[ G.O. Ms. No. 121 , Environment , Climate Change and Forest 
( FR . 14 ) , 2nd December 2021 , கார்த்திகை 16 , பிலவ , 
திருவள்ளுவர் ஆண்டு -2052 ] 

No. II ( 2 ) /ECCF/423/2022.-In exercise of the powers 
conferred by the last paragraph of Section 4 of the 
Tamil Nadu Forest Act , 1882 ( Tamil Nadu Act V of 1882 ) , 
the Governor of Tamil Nadu hereby appoints the Deputy 
Director , Anamalai Tiger Reserve , Udumalpet , ex - officio , 
to attend on behalf of the Government at the enquiry 
prescribed under Chapter - II of the said Act , in respect of 
the land of Samikanal Additional Forest Block - I proposed 
to be constituted as reserved forest . 

NOTIFICATION - III 

[ G.O. Ms. No. 121 , Environment , Climate Change and Forest 
( FR.14 ) , 2nd December 2021 , கார்த்திகை 16 , பிலவ , 
திருவள்ளுவர் ஆண்டு -2052 ] 

No. II ( 2 ) /ECCF/424/2022.-In exercise of the powers 
conferred by Section 14 of the Tamil Nadu Forest Act , 
1882 ( Tamil Nadu Act V of 1882 ) , the Governor of 
Tamil Nadu hereby appoints the Personal Assistant ( General ) 
to the Collector of Dindigul District , Dindigul , ex - officio , to 
hear the appeals , if any , against the orders passed under 
section 11 , 12 and 13 of the said Act , in respect of the 
land of Samikanal Forest Block - l , proposed to be constituted 
as reserved forest . 


THE SCHEDULE 


[ Part II - Sec . 2 


: Dindigul 

: Kodaikanal 

: 1 , Kookal 


: 1168/1 


753 

Drugs and Psychotropic Substances Act , 1985 ( Central Act 61 
of 1985 ) , the Governor of Tamil Nadu with the concurrence 
of the High Court , Chennai hereby makes the following 
appointment on transfer . 

SI . 

Ordered to be posted as 

No 

Name and Designation 
Thiru / Tmt / Selvi 
( 2 ) 

( 1 ) 

( 3 ) 

1 

A.S. Hariharakumar , 
XXI Additional Judge , 
City Civil Court , Chennai 

Judge , II Additional Special 
Court for exclusive trial of 
cases under N.D.P.S. Act , 
Madurai , in the existing 
vacancy . 

Thirumagal , Presiding 
Officer , Labour Court , 
Tirunelveli 

Special Judge , Special 
Court for trial of Narcotic 
Drugs and Psychotropic 
Substances Act Cases , 
Villupuram , in the existing 
vacancy . 

Transferred and Posted as District Judges in Family 
Courts under the Family Courts Act . 

[ G.O. ( D ) . No. 649 , Home ( Courts - II ) , 11th May 2022 , 
சித்திரை 28 , சுபகிருது , திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ) 

No. II ( 2 ) /HO/427/2022.-In exercise of the powers 
conferred under sub - section ( 1 ) of Section 4 of the Family 
Courts Act , 1984 ( Central Act 66 of 1984 ) , the Governor of 
Tamil Nadu with the concurrence of the High Court , Chennai 
hereby makes the following appointment on transfer . 

Ordered to be posted as 

( 3 ) 

Judge , Family Court , 
Tiruchirappalli , in the 
existing vacancy . 

Court , 

Judge , Family 
Dharmapuri , 

vice 

Tmt . P. Selva Muthu Kumari , 

transferred . 

Court , 

vice 

Judge , Family 
Vellore , 
Thiru E. Bakthavachalu , 
transferred . 

Judge , Family Court , 
Chengalpattu in the existing 
vacancy . 

Judge , Family Court , 
Srivilliputhur in the existing 
vacancy . 

Judge , Family Court , 
Mannargudi , vice 
Thiru G. Vijayakumar - I , 
transferred . 


June 1 , 2022 ] 

Declaration of Devagiri Forest Block in Gudalur Taluk 
in the Nilgiris District 

[ G.O. Ms. No. 122 , Environment , Climate Change and Forest 
( FR.14 ) , 3rd December 2021 , கார்த்திகை 17 , பிலவ , 
திருவள்ளுவர் ஆண்டு -2052 . ) 

No. II ( 2 ) /ECCF/425/2022.-In exercise of the powers 
conferred by section 16 - A of the Tamil Nadu Forest 
Act , 1882 ( Tamil Nadu Act V of 1882 ) , the Governor of 
Tamil Nadu hereby declares the land vested with the 
Government under the Gudalur Janmam Estates ( Abolition 
and Conversion into Ryotwari Act , 1969 ) ( Tamil Nadu Act 
24 of 1969 ) and already determined as forest by the 
Forest Settlement Officer under the said Act , the area and 
boundaries of which are specified in the Schedule below , 
as per reserved forest . 

THE SCHEDULE 

1. Name of the District 

: The Nilgiris 

2 . 

Name of the Taluk 

Gudalur 

: 7 , Devala Village 

3. Number and Name of the 
Village 

4. Name of the Forest Block 

: Devagiri Forest Block 
144 

5. Survey Number of the 
Forest Block 

6. Extent of the Forest Block 

8.52.0 Hectare 
BOUNDARIES 

( 1 ) 

( 2 ) 

North and East : - The boundary line starts from the 
SI . Name and Designation 
tri - junction point of Survey Numbers 143 , 144 and No. 4 , 
No Thiru / Tmt / Selvi 
Nelliyalam common Village boundary and the boundary 
runs generally towards east , south and east and thence , 
towards south along the southern and western side of Survey 
Number 143 of No. 7 , Devala Village and it reaches the 
tri - junction point of Survey Numbers 143 , 145 and 144 of 
No. 7 , Devala Village . 

1 

Thiru V.V. Thaniyarassu , 
Sessions Judge , 
Special Court for trial 
of cases registered 
under SC / ST ( POA ) Act , 
Ramanathapuram 

South : - Thence , the boundary runs generally towards 
west and northwest along the northern and northeastern 
side of Survey Number 145 of No. 7 , Devala Village and it 
reaches the tri - junction point of Survey Numbers 145 , 144 
and common Village boundary of No. 4 , Nelliyalam Village . 

2 Tmt . R. Vijayakumari , 
Additional District Judge , 
Krishnagiri 

West : - Thence , the boundary runs generally towards 
north along the eastern side of No. 4 , Nelliyalam Village 
boundary and reaches the starting point . 

3 Thiru M. Sivaprakasam , 
Il Additional District Judge , 
( CBI Cases ) , Madurai . 

SUPRIYA SAHU , 

Principal Secretary to Government . 

4 Tmt . S. Malarvizhi , 
Sessions Judge , Special 
Court for trial of cases 
under SC / ST ( POA ) Act , 
Perambalur . 

HOME DEPARTMENT 

Transferred and Posted as Judges in Additional Special 
Courts for Exclusive Trial of cases at Madurai and 
Villupuram under the Narcotic Drugs and Psychotropic 
Substances Act . 

5 Thiru T. Sampathkumar , 
III Additional District Judge 
( PCR ) , Madurai . 

[ G.O. ( D ) . No. 647 , Home ( Courts - II ) , 10th May 2022 , 
சித்திரை 27 , சுபகிருது , திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ) 

6 Thiru R. Shankar , 
Sessions Judge , Magalir 
Neethi Mandram ( Fast 
Track Mahila Court ) , 
Tiruvannamalai . 

No. 11 ( 2 ) /HO/426/2022.-In exercise of the powers 
conferred under sub - section ( 2 ) of Section 36 of the Narcotic 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


2 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 

VAdditional Principal Judge , 
Family Court , Chennai , vice 
Tmt . A. Packia Jothi , 

transferred . 

Judge , Family Court , 
Namakkal in the existing 
vacancy . 

Judge , 
Pudukkottai , 

Family Court , 
vice 

Dr. R. Sathya , 

Tmt . 
| transferred . 

Judge , 

Il Additional District Judge , Madurai , 
Tiruppur . 

Family Court , 
vice Thiru 
T.V. Hemanandakumar , 
transferred . 

11 S. Isvarane , VII Additional | Judge , Family Court , Theni , 
in the existing vacancy . 

Judge , City Civil Court , 
Chennai . 

12 | S. Hema , | Additional 
District Judge , 
Thoothukudi . 

Judge , Family Court , 
Erode , vice Ms. S. Jayanthi , 
ordered to be transferred . 

13 P. Vidhya , I Additional 
District Judge , Tiruvallur . 

Judge , Family Court , 
Tiruvallur in the existing 
vacancy . 

S.K. PRABAKAR , 

Additional Chief Secretary to Government . 

LABOUR WELFARE AND SKILL DEVELOPMENT 
DEPARTMENT 

Transferred and Posted as Special Judge , Special Court 
under TNPID Act , Chennai as Presiding Officer , 
| Additional Labour Court , Chennai and Presiding 
Officer , II Additional Labour Court , Chennai as Presiding 
Officer Industrial Tribunal , Chennai under the Industrial 
Disputes Act . 

[ G.O. ( D ) . No. 212 , Labour Welfare and Skill Development 
( D2 ) , 11th May 2022 , சித்திரை 28 , சுபகிருது , 
திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ) 

No. II ( 2 ) /LWSD/428/2022.-In exercise of the powers 
conferred by Section 8 of the Industrial Disputes Act , 1947 
( Central Act XIV of 1947 ) , the Governor of Tamil Nadu 
hereby orders as follows : 

SI . 
No. 

Name and Designation 

Ordered to be transferred 
and posted as 

1 . 

Thiru . M. Jothiraman , 
Special Judge , Special 
Court under TNPID Act , 
Chennai . 

Presiding Officer , I Additional 
Labour Court , Chennai in the 
existing vacancy . 

Tmt . A. Geetha , 
Presiding Officer , 

Presiding Officer , Industrial 
Tribunal , Chennai vice 
Dr. P. Murugan , ordered to be 
| transferred . 

Il Additional Labour 
Court , Chennai 


754 

7 Thiru R. Govindarajan , 
Sessions Judge , Special 
Court for trial of cases 
registered under SC / ST 
( PoA ) Act , Tiruvannamalai . 

8 Thiru M. Balakumar , 

V Additional District 
Judge , Madurai . 

9 Ms.S.Jayanthi , Judge , 
Family Court , Erode . 

10 Tmt . V. Anuradha , 


2 . 


[ Part II - Sec . 2 

Disputes between Workmen and Managements referred 
to Labour Courts for Adjudication . 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் திருநெல்வேலி ) 
லிட் , நாகர்கோவில் 

( அரசாணை ( டி ) எண் 171 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் 
மேம்பாட்டு ( பி 1 ) த் துறை , 11 ஏப்ரல் 2022 , பங்குனி 28 , 

பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ) 

No. II ( 2 ) /LWSD/429/2022.- இந்த ஆணையின் 
இணைப்பில் குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் ( திருநெல்வேலி ) 
லிட் . , நாகர்கோவில் என்ற நிர்வாகத்திற்கும் , தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழக தொழிலாளர் முன்னேற்றச் சங்கம் 
( LPF ) நாகர்கோவில் என்ற தொழிற் சங்கத்திற்குமிடையே 
தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

மேற்சொன்ன தொழிற் 
தகராறை தொழிலாளர் 
நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 
ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
( மத்தியச் சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( C ) பிரிவிலும் , 10 ( 1 ( d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் 
கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன தொழிற் 
தகராறு , திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு 
அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
10 ( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக் 
கொள்ளப்படுகிறது . 

இணைப்பு 

எழுவினா 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்கழகம் ( திருநெல்வேலி ) லிட் . , 
நாகர்கோவில் மண்டலத்தில் ஓட்டுநராக பணிபுரியும் 
திரு.டி.ஜாண்சன் ( பணி எண் . 9029 ) என்பவருக்கு வருடாந்திர 
ஊ திய உயர்வை வண்ணம் 
வருங்காலத்தில் பாதிக்கும் 
இரண்டு வருடங்களுக்கு நிறுத்திவைத்து நிர்வாகம் பிறப்பித்த 
05-10-2020 நாளிட்ட உத்தரவை இரத்து செய்ய வேண்டும் 
என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? 
ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

[ அரசாணை ( டி ) எண் 174 , தொழிலாளர் நலன் மற்றும் 
திறன் மேம்பாட்டு ( பி 1 ) த் துறை , 11 ஏப்ரல் 2022 , பங்குனி 28 , 
பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ) 

இந்த 

No.II ( 2 ) /LWSD/430/2022. ஆணையின் 
இணைப்பில் குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் ( திருநெல்வேலி ) 
லிட் . , நாகர்கோவில் என்ற நிர்வாகத்திற்கும் , தமிழ்நாடு 
அரசு போக்குவரத்துக் கழக தொழிலாளர் சங்கம் ( சிஐடியூ ) , 
நாகர்கோவில் என்ற தொழிற் சங்கத்திற்குமிடையே தொழிற் 
தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

மேற்சொன்ன தொழிற் தகராறை தொழிலாளர் 
நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 
ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 


June 1 , 2022 ] 

1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( C ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன தொழிற் 
தகராறு , திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு 
அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
10 ( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக் 
கொள்ளப்படுகிறது . 

இணைப்பு 

எழுவினா 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்கழகம் ( திருநெல்வேலி ) லிட் . , 
நாகர்கோவில் மண்டலத்தில் ஓட்டுநராக பணிபுரியும் 
ரு . கே.பி.ராதாகிருஷ்ணன் ( பணி எண் . 10643 ) என்பவருக்கு 
ஊதிய உயர்வை வருங்காலத்தில் பாதிக்கும் வண்ணம் 
ஒரு வருடம் நிறுத்திவைத்து நிர்வாகம் பிறப்பித்த 31-08 
2018 நாளிட்ட உத்தரவை இரத்து செய்ய வேண்டும் என்ற 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் 
எனில் உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் ( திருநெல்வேலி ) 
லிட் , திருநெல்வேலி மண்டலம் , திருநெல்வேலி 

( அரசாணை ( டி ) எண் 173 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் 
மேம்பாட்டு ( பி 1 ) த் துறை , 11 ஏப்ரல் 2022 , பங்குனி 28 , பிலவ , 
திருவள்ளுவர் ஆண்டு -2053 ) 

No. II ( 2 ) / LWSD / 431 / 2022- இந்த ஆணையின் 
ணைப்பில் குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் ( திருநெல்வேலி ) 
லிட் . , திருநெல்வேலி மண்டலம் , திருநெல்வேலி என்ற 
நிர்வாகத்திற்கும் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக 
தொழிலாளர் முன்னேற்றச் சங்கம் , திருநெல்வேலி என்ற 
தொழிற் சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும் ; 

மேற்சொன்ன தொழிற் தகராறை தொழிலாளர் 
நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 
ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
( மத்தியச் சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( C ) பிரிவிலும் , 10 ( 1 ( d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் 
கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன தொழிற் 
தகராறு , திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு 
அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
10 ( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக் 
கொள்ளப்படுகிறது . 

இணைப்பு 

எழுவினா 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்கழகம் ( திருநெல்வேலி ) லிட் . , 
திருநெல்வேலி மண்டலத்தில் ஓட்டுநராக பணிபுரியும் 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


755 

திரு . K. திருப்பதி என்பவருக்கு வருடாந்திர ஊதிய உயர்வினை 
அதன் திரண்ட பயனுடன் இரண்டு வருடத்திற்கு நிறுத்தி 
வைத்தும் , தற்காலிக வேலை நீக்க நாட்களை தகுதி வாய்ந்த 
விடுப்பாக வரைமுறைப்படுத்தியும் நிர்வாகம் பிறப்பித்த 
31- 10 - 2019 நாளிட்ட உத்தரவை இரத்து செய்ய வேண்டும் 
என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? 
ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் ( திருநெல்வேலி ) 
லிட் , திருநெல்வேலி மண்டலம் 

[ அரசாணை ( டி ) எண் 181 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் 
மேம்பாட்டு ( பி 1 ) த் துறை , 13 ஏப்ரல் 2022 , பங்குனி 30 , பிலவ , 
திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ] 

No. II ( 2 ) / LWSD / 432 / 2022- இந்த ஆணையின் 
இணைப்பில் குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் ( மதுரை ) லிட் . , 
திண்டுக்கல் மண்டலம் என்ற நிர்வாகத்திற்கும் , RMTC 
ஒர்க்கர்ஸ் யூனியன் ஏஐடியுசி , திண்டுக்கல் மாவட்டம் 
என்ற தொழிற் சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

மேற்சொன்ன தொழிற் 
தகராறை தொழிலாளர் 
நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 
ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
( மத்தியச் சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( C ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் 
கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன 
தொழிற் தகராறு , திருச்சி தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு 
அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் 
சட்டத்தின் 10 ( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் 
பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் 
தீர்ப்பு அளிக்குமாறு திருச்சி , தொழிலாளர் நீதிமன்றத்தைக் 
கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 

இணைப்பு 
எழுவினா 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் ( மதுரை ) லிட் . , 
திண்டுக்கல் மண்டலத்தில் ஓட்டுநராக பணிபுரியும் 
திரு . V. பிரதாப் ( ப.எண் .95185 ) என்பவருக்கு தினக்கூலி 
பயிற்சிக் காலத்தை இரண்டு வருட காலத்திற்கு நீட்டிப்பு 
செய்து நிர்வாகம் வழங்கிய 17-11-2018 நாளிட்ட 
உத்தரவினை ரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் 
கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவு 
பிறப்பிக்கவும் . 

[ அரசாணை ( டி ) எண் 186 , தொழிலாளர் நலன் மற்றும் 
திறன் மேம்பாட்டு ( பி 1 ) த் துறை , 19 ஏப்ரல் 2022 , சித்திரை 6 , 
சுபகிருது , திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ] 

|| ( 2 ) /LWSD/433/2022.- இந்த 

No. ஆணையின் 
இணைப்பில் குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் ( மதுரை ) லிட் . , 
திண்டுக்கல் மண்டலம் என்ற நிர்வாகத்திற்கும் , RMTC 
ஒர்க்கர்ஸ் யூனியன் ஏஐடியுசி , திண்டுக்கல் மாவட்டம் 
என்ற தொழிற் சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 


[ Part II - Sec . 2 

இணைப்பு 

எழுவினா 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் ( விழுப்புரம் ) லிட் . , 
திருவண்ணாமலை மண்டலம் , திருவண்ணாமலையில் 
ஓட்டுநராக பணிபுரியும் திரு . சிவக்குமார் ( பணி எண் . 45596 ) 
என்பவருக்கு வருடாந்திர ஊதிய உயர்வை ஒரு வருட 
காலத்திற்கு நிரந்தரமாக ( with cumulative effect ) தள்ளி 
வைத்தும் , தற்காலிகப் பணி நீக்கத்தில் இருந்த நாட்களை 
விடுப்பு 
நிர்வாகம் பிறப்பித்த 02-12-2020 நாளிட்ட உத்தரவினை 
இரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் 
கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவு 
பிறப்பிக்கவும் . 

கணக்கில் தகுதியுள்ள விடுப்பாக வழங்கியும் 

[ அரசாணை ( டி ) எண் 209 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் 
மேம்பாட்டு ( பி 2 ) த் துறை , 4 மே 2022 , சித்திரை 21 , சுபகிருது , 
திருவள்ளுவர் ஆண்டு -2053 ) 

பொருள் 

No.l | ( 2 ) /LWSD/435/2022.- இந்த ஆணையின் 
இணைப்பில் குறிப்பிட்டுள்ள தொடர்பாக , 
தமிழ்நாடு 
அரசு போக்குவரத்துக் கழகம் ( விழுப்புரம் ) 
லிட் . , திருவண்ணாமலை மண்டலம் , திருவண்ணாமலை 
என்ற நிர்வாகத்திற்கும் , வட ஆற்காடு மாவட்ட பொதுத் 

தொழிலாளர் சம்மேளனம் , வேலூர் என்ற தொழிற் 
சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று 
அரசு கருதுவதாலும் ; 

தகராறை 

மேற்சொன்ன தொழிற் தொழிலாளர் 
நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 
ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
( மத்தியச் சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( C ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் 
கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன 
தொழிற் தகராறு , வேலூர் , தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு 
அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

மேலும் , 1947 ஆம் தொழிற் 
ஆண்டு தகராறுகள் 
சட்டத்தின் 10 ( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் 
பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் 
தீர்ப்பு அளிக்குமாறு வேலூர் , தொழிலாளர் நீதிமன்றத்தைக் 
கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 

இணைப்பு 
எழுவினா 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் ( விழுப்புரம் ) லிட் . , 
திருவண்ணாமலை மண்டலத்தில் நடத்துநராக பணிபுரியும் 
திரு . ஜி . ஜான்சன் என்பவருக்கு ( பணி எண் . CR 70380 ) 
வருடாந்திர ஊதிய உயர்வை 3 வருடங்களுக்கு நிரந்தரமாக 
( with cumulative effect ) தள்ளி வைத்தும் , தற்காலிகப் 
பணிநீக்கத்தில் இருந்த நாட்களை தகுதியுள்ள விடுப்பாக 
வழங்கியும் நிர்வாகம் பிறப்பித்த 09-03-2011 நாளிட்ட 
உத்தரவினை இரத்து செய்ய வேண்டும் என்ற 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் 
எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

இரா . கிர்லோஷ் குமார் , 
அரசு செயலாளர் . 

PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING , CHENNAI 
ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


756 

மேற்சொன்ன தொழிற் தகராறை தொழிலாளர் 
நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 
ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( C ) பிரிவிலும் , 10 ( 1 ( d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன தொழிற் தகராறு , 
திருச்சி தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் 
சட்டத்தின் 10 ( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் 
பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் 
தீர்ப்பு அளிக்குமாறு திருச்சி , தொழிலாளர் நீதிமன்றத்தைக் 
கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 

இணைப்பு 

எழுவினா 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் ( மதுரை ) லிட் . , 
திண்டுக்கல் மண்டலத்தில் ஓட்டுநராக பணிபுரியும் 
திரு . C. சிவக்குமார் ( ப.எண் . 55788 ) என்பவருக்கு வருடாந்திர 
ஊதிய உயர்வினை இரண்டு வருட காலத்திற்கு அதன் 
திரண்ட பயன்களுடன் நிறுத்தம் செய்தும் , தற்காலிக வேலை 
நீக்கத்திலிருந்த 04-02-2017 முதல் 05-03-2017 வரையுள்ள 
30 நாட்களை அவரது தகுதிக்குட்பட்ட விடுப்பாகக் கருதியும் 
நிர்வாகம் வழங்கிய 30-03-2018 நாளிட்ட உத்தரவினை 
ரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
நியாயமானதுதானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவு 
பிறப்பிக்கவும் . 

{ அரசாணை ( டி ) எண் 206 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் 
மேம்பாட்டு ( பி 2 ) த் துறை , 4 மே 2022 , சித்திரை 21 , சுபகிருது , 
திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ] 

No. II ( 2 ) /LWSD/434/2022.- இந்த ஆணையின் 
இணைப்பில் குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , 
தமிழ்நாடு போக்குவரத்துக் 
அரசு கழகம் ( விழுப்புரம் ) 
லிட் . , திருவண்ணாமலை மண்டலம் , திருவண்ணாமலை 
என்ற நிர்வாகத்திற்கும் , வட ஆற்காடு மாவட்ட பொதுத் 

தொழிலாளர் சம்மேளனம் , வேலூர் என்ற தொழிற் 
சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று 
அரசு கருதுவதாலும் ; 

மேற்சொன்ன தொழிற் தகராறை தொழிலாளர் 
நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 
ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

சட்டத்தின் 
1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் 
( மத்தியச் சட்டம் XIV / 1947 ) 10 ( 1XC ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் 
கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன 
தொழிற் தகராறு , வேலூர் , தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு 
அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் 
சட்டத்தின் 10 ( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் 
பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் 
தீர்ப்பு அளிக்குமாறு வேலூர் , தொழிலாளர் நீதிமன்றத்தைக் 
கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


